தீபங்களாக 


மாறுவோம்‌ 


சகோ.D.அகஸ்டின்‌ ஜெபக்குமார்‌ 


கிறிஸ்துவைப்‌ பின்பற்றும்‌ ஒவ்வொரு மனிதனுக்கும்‌, தன்னை மாத்திரமல்ல, தன்னைச்‌ 


தான்‌ வாழும்‌ G 


உண்டு. 


சூழ்ந்துள்ளோரையும்‌ 
பரலோக அழைப்பு 


மனிதனைப்‌ 


பிரகாசிக்கச்செய்யவேண்டிய 
கிறிஸ்து இவ்வுலகத்தில்‌ 


தசத்தினரையும்‌ 
பிரகாசிக்க 


மானிடனாய்ப்‌ பிறந்து எரிந்து தன்னைப்‌ பலியாக்கியதுபோல, கிறிஸ்துவை உடையவனும்‌, 


கிறிஸ்துவினால்‌ ஒளியேற்றப்பட்டவனும்‌, 


இருளில்‌ இருக்கும்‌ மக்களின்‌ வாழ்வில்‌ 


ஒளியேற்ற புறப்படவேண்டும்‌ என்பதே தேவனின்‌ இதய வாஞ்சை. பொய்யான ஒளியினை 


நோக்கி ஓடும்‌ மனிதர்களையும்‌, 


அந்தகாரமாகவே வாழும்‌ மனிதர்களையும்‌ விடூவிக்க 


தீபமாக நாம்‌ தினம்‌ செயல்படவேண்டும்‌. “ஆகிலும்‌ அவர்‌ செபுலோன்‌ நாட்டையும்‌, நப்தலி 


ஈனப்படூத்தின 
ஏனென்றால்‌ 


நாட்டையும்‌ இடூக்கமாய்‌ 
இருண்டிருப்பதில்லை, 


அவா்‌ 
நதியோரத்திலுமுள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகி 


காலத்திலிருந்ததுபோல அது 
கடற்கரையருகிலும்‌, யோர்தான்‌ 
ய அத்தேசத்தைப்‌ பிற்காலத்திலே 


முந்தின 


மகிமைப்படுத்துவார்‌. இருளிலே நடக்கிற ஜனங்கள்‌ பெரிய வெளிச்சத்தைக்‌ கண்டார்கள்‌, 


மரண இருளின்‌ தேசத்தில்‌ குடியிருக்கிறவர்களின்மேல்‌ 
9:1,2)” என்ற வசனங்கள்‌ நம்மூலம்‌ நிறைவேறவேண்டூெ 


அர்ப்பணிப்பது அவசியம்‌. 


ஒளியான தேவன்‌ 


வெளிச்சம்‌ பிரகாசித்தது (ஏசாயா 
மனில்‌, அவரது கரத்தில்‌ நம்மை 


உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும்‌ பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த 


மெய்யான ஒளி. யோவான்‌ 1:9 


நம்மை உருவாக்கின தேவனைக்‌ குறித்தத 


ஈன சரியான அறிவு நமக்கு இருக்குமானால்‌, 


அது அவரண்டை நம்மை மேலும்‌ கிட்டிச்‌ சேர்ப்பதுடன்‌, வாழ்க்கையில்‌ அநேக தவறான 


காரியங்களில்‌ நமது காலடிகள்‌ சிக்கிக்கெ 
தேவனைக்‌ குறித்த அறிவினால்‌, ஏன்‌ 


£ள்ளாதபடிக்கும்‌ நம்மை காக்கவும்‌ வல்லது. 
நம்மை அவர்‌ உண்டாக்கினார்‌? என்பதின்‌ 


தெளிவான சித்தத்தை நம்மால்‌ புரிந்துகொள்ளமுடியும்‌. எதற்காக நம்மை இவ்வுலகில்‌ 


தேவன்‌  கரம்பிடிக்க விரும்புகின்றார்‌? 
விரும்புகின்றார்‌? என்பதையும்‌ நம்மால்‌ அறி 
குறித்து தெரிந்துகொள்ளவேண்டிய 
தவறுகள்‌ தேசமெங்கும்‌ 
காரியங்களைக்குறித்து நாம்‌ 
மேன்மையான அறிவு நமக்குத்‌ மேலும்‌ 
சரியான அறிவு மனிதனுக்கு 
செய்வதற்குங்கூட அஞ்சாதவனாக 
அகங்காரியாகவும்‌,  ஆணவமிக்கவனாகவும்‌ 


பிரகாரமாக 
பெருகிக்கொண்டே வருகின்றது. 
அறிந்திருந்தாலும்‌, 


இல்லாததினாலேயே, 
மனிதன்‌ 


எதற்காக நம்மை அவர்‌ உயிர்ப்பிக்க 
ந்துசெயல்படமுடியும்‌. நம்முடைய தேவனைக்‌ 
நாம்‌ தெரிந்துகொள்ளாததினாலேயே, 
தேவனைக்குறித்ததான சில 
உன்னதமான அவரைப்பற்றியதான 
பரிசுத்தராகிய தேவனைப்‌ பற்றிய 
துணிகரமான பாவங்களைச்‌ 
மாறிவிடுகின்நான்‌; அத்துடன்‌ 
தன்னை  மாற்றிவிடுகின்றான்‌. 


தேவை. 


மனிதன்‌ 


தேவனைக்‌ குறித்ததான அறிவு நமக்கு உண்டாயிருந்தால்‌ அவரைப்போன்ற பரிசுத்தமும்‌, 


அன்பும்‌ நமது வாழ்வில்‌ உடன்‌ உண்டாயிரு 


க்கும்‌. 


தேவன்‌ ஒளியாயிருக்கிறார்‌, அவரில்‌ எவ்வளவேனும்‌ இருளில்லை. இது 


நாங்கள்‌ அவரிடத்தில்‌ 
விசேஷமாயிருக்கிறது. 1 யோவான்‌ 


கேட்டு 


உங்களுக்கு அறிவிக்கிற 


1:5 


தேவன்‌ ஒளியாயிருக்கின்றார்‌ என்றே வேதம்‌ வர்ணிக்கின்றது; ஆனால்‌, ஒளி தேவன்‌ 
அல்ல. “அன்பே கடவுள்‌' என்று சிலர்‌ எழுதிவைத்திருப்பார்கள்‌; ஆனால்‌, “தேவன்‌ 
அன்பாயிருக்கின்றார்‌' என்றே வேதம்‌ கூறுகின்றது. “தேவன்‌ ஒளியாயிருக்கின்றார்‌' என்ற 
சத்தியத்தை மனிதன்‌ புரிந்திருந்தால்‌, ஒளியைக்‌ கண்டு தேவனென்று நம்பி ஓடமாட்டான்‌. 
இயேசு இவ்வுலகத்தில்‌ ஜீவித்த நாட்களில்‌ தனது போதகத்தை கேட்கும்படி வந்திருந்த 
மக்களை நோக்கி: நான்‌ உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன்‌, என்னைப்‌ பின்பற்றுகிறவன்‌ 
இருளிலே நடவாமல்‌ ஜீவஒளியை அடைந்திருப்பான்‌ என்றார்‌ (யோவான்‌ 8:12). 
தன்னைப்‌ பின்பற்றுகிறவர்கள்‌ “ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள்‌' என்றே இயேசு 
கூறுகின்றார்‌. இயேசுவைப்‌ பின்பற்றிச்‌ செல்லும்‌ நாமே இவ்வுலகத்திற்கு ஒளியாக 
மாறிவிடுகின்றோம்‌ என்பதையே இயேசு இங்கு குறிப்பிடுகின்றார்‌. தான்‌ மாத்திரம்‌ ஒளியாக 
அல்ல இவ்வுலகத்தில்‌ வாழும்‌ நம்மையும்‌ அவரைப்போலவே ஒளியாக மாற்றவேண்டும்‌ 
என்று விரும்புகிறவரே நமது தேவன்‌. 


அந்தகாரமான மனிதன்‌ 


முற்காலத்தில்‌, நீங்கள்‌ அந்தகாரமாயிருந்தீர்கள்‌, இப்பொழுதோ, 
கர்த்தருக்குள்‌ வெளிச்சமாயிருக்கிறீர்கள்‌. வெளிச்சத்தின்‌ பிள்ளைகளாய்‌ 
நடந்துகொள்ளுங்கள்‌ (எபேசியர்‌ 5:8). 


மனிதன்‌  அந்தகாரத்தில்‌ இருப்பவனல்ல, அவன்‌ முழுவதும்‌ அந்தகாரமாகவே 
இருக்கின்றான்‌ என்பதையே வேதம்‌ இங்கு சுட்டிக்காட்டுகின்றது. தனது வாழ்க்கையில்‌ 
ஒளியே இல்லாததினால்‌, முன்னேறிச்‌ செல்வதற்கு தனக்கு வழி தெரியாததினால்‌, எப்படி 
நடப்பதென்று புரியாமல்‌ வாழ்க்கையே இருட்டாயிருக்கிறதென்று மனிதன்‌ 
சொல்லிவிடுகின்றான்‌. வாழ்க்கை அல்ல மனிதனே அந்தகாரமாயிருக்கின்றான்‌ என்று 
வேதம்‌ எடுத்துரைக்கின்றது. தேவனற்ற மனிதன்‌, பாவத்தில்‌ வாழுகின்ற மனிதன்‌, 
விபச்சாரத்திலும்‌, வேசித்தனத்திலும்‌ தனது வாழ்க்கையை கழிக்கின்ற மனிதன்‌, 
பொல்லாங்கில்‌ ஜீவிக்கின்ற மனிதன்‌, குடியிலும்‌, வெறியிலும்‌ ஜீவிக்கின்ற மனிதனுடைய 
வாழ்க்கையில்‌ அந்தகாரம்‌ சூழவில்லை, அவனே அந்தகாரமாயிருக்கின்றான்‌. மனிதன்‌ 
அந்தகாரத்திலே தத்தளிக்கின்றான்‌, அதிலிருந்து விடுதலை பெறவும்‌, வெளிவரவும்‌ 
வாஞ்சிக்கின்றான்‌; அத்துடன்‌ அந்தகாரத்தினாலே மனிதன்‌ தடவிக்கொண்டு திரிகின்றான்‌. 
இபபடிப்பட்ட சூழ்நிலையில்‌ வாழும்‌ மனிதன்‌ என்ன செய்ய விரும்புகின்றான்‌ என்பதையும்‌ 
வேதம்‌ வெளிப்படுத்துகின்றது. 


“உங்களில்‌ எவன்‌ கர்த்தருக்குப்பயந்து, அவருடைய தாசனின்‌ 
சொல்லைக்‌ கேட்டு, தனக்க வெளிச்சமில்லாததினால்‌ இருட்டிலே 
நடக்கிறானோ, அவன்‌ கர்த்தருடைய நாமத்தை நம்பி, தன்‌ தேவனைச்‌ 
சார்ந்துகொள்ளக்கடவன்‌. இதோ, நெருப்பைக்‌ கொளுத்தி, 
அக்கினிப்பொறிகளால்சூழப்பட்டிருக்கிற நீங்கள்‌ அனைவரும்‌, உங்கள்‌ 
அக்கினி தீபத்திலும்‌, நீங்கள்‌ மூட்டின அக்கினி ஜுவாலையிலும்‌ 
நடவுங்கள்‌, வேதனையில்‌ கிடப்பீர்கள்‌, என்‌ கரத்தினால்‌ இது 
உங்களுக்கு உண்டாகும்‌ (ஏசாயா 50:10,11). 


மனிதனுக்கு ஏன்‌ வேதனைகள்‌ உண்டாகின்றது என்பதை இவ்வசனத்தில்‌ நாம்‌ 
காணமுடியும்‌, மனிதன்‌ தான்‌ உண்டாக்கின அக்கினி ஜுவாலையிலும்‌, தீபத்திலும்‌ 
நடப்பதினாலேயே மனிதனுடைய வாழ்க்கையில்‌ வேதனைகள்‌ பெருகுகின்றது. 
அநேகருடைய வாழ்க்கையிலே ஒளியாகிய தேவன்‌ செய்யக்கூடிய பூரண கிரியைகளை 
செய்யக்கூடாமல்‌, ஒளி அவர்களைப்‌ பிரகாசிப்பிக்கக்கூடாதபடிக்கு, அவர்களைப்‌ 
பிரகாசிப்பிக்கிற ஒளியினிடத்திற்கு அவர்கள்‌ வந்தபோதிலும்‌, தங்களையே ஒளியாக 
மாற்றுகின்ற ஆண்டவரை அவர்கள்‌ புரிந்துகொள்ளாததினாலேயே, தாங்களே சில 


காரியங்களை உருவாக்கி, தங்களுடைய வழிகளை வெளிச்சமாக்கி, தங்களின்‌ சுய 
முயற்சிகளினாலே அக்கினிப்‌ பொறிகளை உண்டாக்குகிறவர்கள்‌ ஏராளம்‌. 


ஒரு நகரத்திற்குப்‌ பிரசங்கிக்கும்படியாகச்‌ சென்றிருந்தேன்‌. நான்‌ பிரசங்கம்‌ செய்துவிட்டு 
இறங்கியபோது, அநேகர்‌ ஜெபிக்கும்படிக்கு வந்தார்கள்‌ அத்துடன்‌ ஒரு சகோதரியும்‌ 
வந்தாள்‌. அச்சகோதரியுடன்‌ நான்‌ பேசியபோது 15 வயது நிரம்பிய அந்த சகோதரி அழத்‌ 
தொடங்கியதுடன்‌, என்னிடத்தில்‌, “எனது தகப்பனும்‌ தாயும்‌ ஒருவரைவிட்டு ஒருவர்‌ 
பிரிந்துவிட்டார்கள்‌. எனது தகப்பனார்‌ எங்கே சென்றார்‌ என்பது தெரியாது. எனது தாயும்‌ 
மூன்று பிள்ளைகளையும்‌ விட்டுவிட்டு போய்விட்டாள்‌. மூத்த சகோதரி மற்ற இருவரையும்‌ 
பராமரித்துக்கொண்டிருந்தாள்‌, படிக்கவைத்துக்கொண்டிருந்தாள்‌ ஆனால்‌, அவளும்‌ ஒரு 
நாளில்‌ விட்டு விட்டூப்போய்விட்டாள்‌. இதைக்‌ கண்ட எனது இரண்டாவது சகோதரி 
பைத்தியமாகிவிட்டாள்‌; நானோ தனித்துவிடப்பட்டேன்‌. முன்னேறவேண்டும்‌ என்ற 
வாஞ்சையிருந்தது, ஆனால்‌, உதவிசெய்வார்‌ யாருமில்லை, எனது வாழ்க்கை முழுவதும்‌ 
இருட்டாகவே இருக்கிறது, உறவினர்களினாலும்‌ கைவிடப்பட்டேன்‌. எனது சகோதரி 
வேலைசெய்த அதே கம்பெனிக்குச்‌ சென்றேன்‌, என்னுடைய வாழ்க்கையை நானே 
வெளிச்சமாக்கிக்கொள்ளுவேன்‌ என்று நினைத்தேன்‌, ஆனால்‌ என்னுடைய வாழ்க்கையும்‌ 
அந்த கம்பெனியில்‌ வேலைசெய்யும்‌ ஒரு மனிதனால்‌ நாசமாகிவிட்டது; நான்‌ இப்போது 
என்ன செய்யவேண்டும்‌ என ஓலமிட்டாள்‌.' தன்னுடைய வாழ்க்கையைத்‌ தானே 
வெளிச்சமாக்கிக்கொள்ளவேண்டும்‌ என்று விரும்பி தான்‌ உண்டாக்கின 
அக்கினிப்பொறியிலே நடந்து, தன்‌ வாழ்க்கையை ஒளிமயமாக்கவேண்டும்‌ என்று விரும்பி 
ஓடிய அந்த சகோதரியின்‌ வாழ்க்கை பாழாகிவிட்டது. இந்த சகோதரி கர்த்தரைச்‌ 
சார்ந்திருந்திருந்தால்‌ அவளது இருளான வாழ்வு வெளிச்சமாகியிருக்குமே! 


நாமே உண்டாக்கிய அக்கினிப்பொறியில்‌ நாம்‌ நடக்கமுயலுவோமென்றால்‌, நாம்‌ 
வேதனையில்‌ கிடப்போம்‌ என்று வேதம்‌ நம்மை எச்சரிக்கின்றது. எந்த மனிதனையும்‌, 
எந்த மனுஷியையும்‌ பிரகாசிப்பிக்கும்‌ மெய்யான ஒளியை பின்பற்றுவதற்கும்‌, அவரால்‌ 
ஒளியேற்றப்படுவதற்கும்‌ ஆயத்தமாய்‌ நாம்‌ அவரையே சார்ந்துகொள்ளுவோமென்றால்‌ 
நம்மையே ஒளியாக மாற்றுவதோடு தம்மைப்போலவும்‌ நம்மை மாற்ற தேவன்‌ 
வல்லமையுடையவர்‌. 


ஒளியாக மாறும்‌ மனிதன்‌ 


“நான்‌ கொடுக்கும்‌ தண்ணீராக்‌ குடிக்கிறவனுக்கோ ஒருக்காலும்‌ 
தாகமுண்டாகாது: நான்‌ அவனுக்குக்கொடுக்கும்‌ தண்ணீர்‌ அவனுக்குள்ளே 
நித்திய ஜீவகாலமாய்‌ ஊறுகிற நீரூற்றாயிருக்கும்‌ என்றார்‌ (யோவான்‌ 4:14). 


நமக்கு நாமே மார்க்கங்களை உண்டுபண்ணிக்கொண்டு, வெடிப்புள்ள தண்ணீர்த்‌ 
தொட்டிகளை நாம்‌ உண்டாக்கிக்கொள்ளுவோமென்றால்‌, ஜீவத்‌ தண்ணீரைக்‌ 
கொடுகிறவராகிய இயேசுவை நாம்‌ விட்டுவிடுவோம்‌. ஐந்து கணவன்மார்களைக்‌ 
கொண்டிருந்த சமாரிய ஸ்திரியினுடைய வாழ்க்கையில்‌ நிம்மதியில்லை, ஆறாவது 
புருஷனிடத்தில்‌ அவள்‌ வாழ்ந்துகொண்டிருந்தபோது, ஜீவத்தண்ணீரைக்‌ கொடுக்கிறவராகிய 
இயேசுவை சந்தித்தாள்‌, அவரிடத்தில்‌ “எனக்கு அந்த ஜீவத்‌ தண்ணீர்‌ வேண்டும்‌' என்று 
சொன்னபோது, அவளது நிலமையை அறிந்திருந்தபோதிலும்‌, அவளது உள்ளான 
நிலையை அவளைக்கொண்டே அறிந்துகொள்ள முற்படடவராய்‌ இயேசு அவளை நோக்கி: 
'உன்‌ புருஷனைக்‌ கூட்டிக்கொண்டு வா' என்று கூறுகின்றார்‌. எனக்குப்‌ புருஷன்‌ இல்லை 
என்று அவள்‌ பதிலுரைத்தபோதிலும்‌, அவளது அவல நிலையை அவளுக்கு அவர்‌ 
வெளிப்படுத்தியதோட௫ மாத்திரமல்லாமல்‌, வாழ்க்கையே கெட்டுப்போயிருந்த நிலையில்‌, 
திருப்தியடையாதவளாகக்‌ காணப்பட்ட அவளுக்கும்‌ ஜீவத்‌ தண்ணீரைக்கொடுத்து திருப்தி 


செய்ய மனதுடையவராய்‌, அவளை நோக்கி: “நான்‌ கொடுக்கும்‌ தண்ணீரைக்‌ 
குடிக்கிறவனுக்கோ ஒருக்காலும்‌ தாகமுண்டாகாது: நான்‌ அவனுக்குக்கொடுக்கும்‌ தண்ணீ 
அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய்‌ ஊறுகிற நீரூற்றாயிருக்கும்‌ என்றார்‌ (யோவான்‌ 
4:14). நமது தேவன்‌ நமக்குத்‌ தண்ணீரைக்கொடுக்கிறவர்‌ மாத்திரமல்ல, நம்மையே 
ஊற்றுக்கண்களாக மாற்றுகின்றவர்‌. 


சமாரிய ஸ்திரி புருஷனை மாற்றியதுபோல சிலர்‌ தங்கள்‌ வீடுகளை 
மாற்றிக்கொண்டேயிருப்பார்கள்‌. சிலர்‌ தங்கள்‌ கார்களை மாற்றிக்கொண்டேயிருப்பார்கள்‌, 
அவர்களின்‌ தாகம்‌ தீர்க்கப்படாததே இதற்குக்‌ காரணம்‌. பொருட்களையோ அல்லது 
வீடுகளையோ  மாந்றிக்கொண்டேயிருப்பதினால்‌ மனிதர்களின்‌ தாகம்‌ தீருவதில்லை; 
தேவனே நமது தாகத்தைத்‌ தீர்ப்பவர்‌ மாத்திரமல்ல அவர்‌ நம்மையே ஒளியாகவும்‌ 
மாற்றுகின்றவர்‌. அவர்‌ நமக்குத்‌ தண்ணீரைக்‌ கொடுப்பவர்‌ மாத்திரமல்ல, தண்ணீர்‌ 
ஊறுகின்ற ஊற்றையே நமக்குள்‌ உண்டாகச்செய்கின்றவர்‌. தேவனைப்‌ பின்பற்றும்‌ 
நமக்குள்‌ இந்த ஜீவ ஊற்று உண்டா? “என்னை விசுவாசிக்கிறவனுடைய 
உள்ளத்திலிருந்து ஜீவத்‌ தண்ணீருள்ள நதிகள்‌ புறப்பட்டு ஓடும்‌ என்று இயேசு 
சொன்னாரே. நமது உள்ளத்தில்‌ தேவனால்‌ அருளப்பட்ட ஜீவத்தண்ணீருள்ள நதிகள்‌ 
புறப்பட்டு ஓடூமாயின்‌, நமது உள்ளத்தில்‌ உண்டாகின்ற சந்தோஷத்தையும்‌, 
மகிழ்ச்சியையும்‌ இவ்வுலகத்தின்‌ யாதொன்றும்‌ தடைசெய்யமுடியாது. 


எந்த மனுஷனையும்‌, மனுஷியையும்‌ பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசுவே என்பதை 
மனிதன்‌ அறிந்துகொள்வது எத்தனை அவசியம்‌. அமெரிக்காவில்‌ இயேசுவை அறிந்த ஒரு 
வாலிப சகோதரி நீந்தும்படியாகக்‌ கடலுக்குச்‌ சென்று, உயரமான ஓரிடத்திலிருந்து அவள்‌ 
கடலில்‌ குதித்தபோது பலத்த அடியுடன்‌ மரணத்தருவாயில்‌ இருந்தாள்‌. 
மருத்துவமனைக்குக்‌ அவளை  எடுத்துச்சென்றபோது, இடுப்பிற்குக்‌ கீழே அவள்‌ 
உணர்விழந்து இருப்பது கண்டூபிடிக்கப்பட்டது. இச்சூழ்நிலையிலும்‌ அவள்‌ எந்த 
மனிதனையும்‌ பிரகாசிக்கும்‌ ஒளியே, என்‌ வாழ்வின்‌ தீபம்‌ அணைந்துவிட்டதே' என 
அங்கலாய்த்துக்கொண்டிருந்தபோது, தேவ மனிதன்‌ ஒருவர்‌ அங்கே கடந்துவந்து 
அவளிடம்‌ “தேவன்‌ உன்னைக்கொண்டும்‌ செயலாற்ற வல்லவர்‌' என்று சொன்னபோது, 
அவள்‌ தன்னைப்‌ பயன்படுத்தும்‌ தேவனை புரிந்துகொண்டவளாய்‌, அவருக்கென்று 
சித்திரங்களை வரையத்தொடங்கினாள்‌; அது பிரசித்தமடைந்தது. தேவன்‌ அவளை தனது 
ராஜ்யத்தின்‌ மகிமைக்காகப்‌ பயன்படுத்தத்‌ தொடங்கினார்‌. அவளது சித்திரங்கள்‌ 
பிரபலமாகத்‌ தொடங்கியது. தேவன்‌ அவளுக்குக்‌ கொடூத்த பாடல்‌ தாலந்துகளைப்‌ 
பயன்படுத்தி அவள்‌ பாடி வெளியிட்ட பாடல்‌ கேசட்டூகள்‌ ஏராளமாக விற்பனையாகி தேவ 
ராஜ்யத்திற்கு மகிமை சேர்த்தது. படிப்படியாக தேவன்‌ அவளை ஜனங்களுக்குத்‌ தீபமாக 
உயர்த்த, அவளது தொலைக்காட்சி நிகழ்ச்சியை அநேகர்‌ கண்டு தேவனை 
மகிமைப்படுத்தினர்‌. அவள்‌ எழுதிய ஒரு புத்தகம்‌ மாத்திரம்‌ நாற்பத்தைந்து லட்சம்‌ 
பிரதிகள்‌ விற்பனையாகியிருக்கின்றது. அவள்‌ போகிற இடமெங்கும்‌ தேவன்‌ அவளை 
அநேருடைய வாழ்க்கையில்‌ ஒளியேற்றும்படியாகப்‌ பயன்படுத்தத்‌ தொடங்கினார்‌. 


தங்களுடைய வாழ்க்கை அணைந்துகொண்டிருக்கின்றதே என்று இவ்வுலகத்தில்‌ 
கதறுவோர்‌ ஏராளம்‌. நம்முடைய தேவன்‌ மங்கி எரிகின்ற திரியை அணைக்காதவர்‌, அவர்‌ 
நம்மைப்‌ பிரகாசிப்பிக்கிற தேவன்‌. நீர்‌ இந்த உலகத்திற்கு எப்படி ஒளியாயிருந்தீரோ, 
அப்படியே நானும்‌ இந்த உலகத்திற்கு ஒளி வீச விரும்புகின்றேன்‌' என்று நாம்‌ அவரது 
பலத்த கரத்தில்‌ நம்மை அர்ப்பணித்தால்‌, நம்மை பிரகாசிப்பிக்கிறதற்கும்‌, 
நம்மைக்கொண்டு இவ்வுலகத்தின்‌ மக்களைப்‌ பிரகாசிப்பிக்கிறதற்கும்‌ அவர்‌ 
வல்லமையுடயவர்‌, மாறாதவர்‌. 


அப்பொழுது அவர்‌ தீபம்‌ என்‌ தலையின்மேல்‌ பிரகாசித்தது. அவர்‌ 
அருளின வெளிச்சத்தினால்‌ இருளைக்‌ கடந்துபோனேன்‌. யோபு 29:4 


நான்‌ மரண இருளின்‌ பள்ளத்தாக்கிலே நடந்தாலும்‌ பொல்லாப்புக்குப்‌ 
பயப்படேன்‌, தேவரீர்‌ என்னோடேகூட இருக்கிறா, உமது கோலும்‌ உமது 
தடியும்‌ என்னைத்‌ தேற்றும்‌. சங்கீதம்‌ 23:4 


ரன்‌ அணைந்துவிடுவேனோ என்ற பயம்‌ நம்மை வாட்டிக்கொண்டேயிருக்குமென்றால்‌, 
ம்மை நாமே ஒளியாக்க முயற்சித்தபடியினாலும்‌, ஒளிபெறும்படிக்கு அநேகரை நாம்‌ 
£ர்ந்துகொண்டிருந்தபடியினாலும்‌ நமது விளக்கு அணைந்துவிடப்போகிறது என்று நாம்‌ 
டூங்குவோமென்றால்‌, நம்மை அந்த மெய்யான ஒளியாகிய தேவனால்‌ 
ரகாசிக்கப்பண்ணமுடியும்‌. நாமே சுயமுயற்சியினால்‌ நெருப்பை கொளுத்திக்கொண்டு 
அதிலே நடக்க முயற்சிப்போமென்றால்‌, நிச்சயம்‌ நாம்‌ வேதனையிலேயே கிடப்போம்‌. 
யோவான்‌ எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான்‌. துன்பங்கள்‌ வந்தபோதிலும்‌. 
கஷ்டங்கள்‌ வந்தபோதிலும்‌, பாடுகள்‌ சூழ்ந்துவந்த நிலையிலும்‌ அவனது தீபம்‌ மங்காமல்‌ 
எரிந்துகொண்டேயிருந்தது. எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருக்கிறவன்‌ சத்தியத்திற்குச்‌ 
சாட்சிகொடுக்கிறவனாக இருப்பான்‌. எரிந்து பிரகாசிக்கிறவனே சத்தியத்திற்காக 
வைராக்கியமாய்‌ நிற்பான்‌. ஏரோதுவினிடத்தில்‌ நீர்‌ உமது சகோதரனுடைய மனைவியை 
வைத்துக்கொண்டிருப்பது தவறு' என்று கூறவும்‌ யோவான்‌ தயங்கவில்லை. அவனுக்குள்‌ 
ஏற்றப்பட்டிருந்த ஒளியை அணைப்பதற்கு ஒரு மனிதனுக்கும்‌ சக்தியில்லை. யோவானை 
அழித்துவிடலாம்‌, ஆனால்‌ ஒளியை அணைக்க மனிதர்களால்‌ கூடாது. யோவானது 
மரணத்திற்குப்‌ பின்பு அவனது சீஷர்களுக்கு அவனது தலை  மார்ப்பதற்குக்கூடக்‌ 
கொடுக்கப்படவில்லை, உடல்‌ மாத்திரமே கொடுக்கப்பட்டது. ஆனாலும்‌ அந்த ஒளியை 
ஒருவராலும்‌ அணைக்கமுடியவில்லை. 


பு எடு 


கிறிஸ்துவுக்காய்‌ இரத்தசாட்சியாய்‌ மரித்த ஸ்தேவானின்‌ தீபமும்‌ மனிதர்களால்‌ 


அணைக்கப்படவில்லை. ஸ்தேவான்‌ பரிசுத்த ஆவியினால்‌ நிறைந்தவனாய்‌ 
ஜொலித்துக்கொண்டிருந்த நேரத்தில்‌, அவனைக்‌ கொல்லும்படி அவனைச்‌ சூழ 
நின்றிருந்தவர்களெல்லாரும்‌ மூர்க்கமாகப்‌ பல்லைக்‌ கடித்துக்கொண்டிருந்தார்கள்‌; 


அச்சமயத்திலும்‌ அவனது முகம்‌ தேவ தூதன்‌ முகம்போலவே காணப்பட்டது. பரிசுத்த 
ஆவியானவர்‌ அவன்‌ மேல்‌ இருந்தபடியினாலேயே அவன்‌  பிரகாசிக்கிறவனாகக்‌ 
காணப்பட்டான்‌. எல்லாருடைய கண்களும்‌ அவன்‌ மேல்‌ நோக்கமாயிருந்தபோது, 
கற்களினால்‌ அவனை எறிந்து கொல்ல அவர்கள்‌ ஆயத்தமாயிருந்தபோது, அவனது 
முகமோ பிரகாசித்துக்கொண்டிருந்தது. கஷ்டங்களிலேயும்‌, துக்கங்களிலேயும்‌ நம்முடைய 
முகத்தைப்‌ பிரகாசிக்கப்பண்ணுவதற்கு நமது தேவனின்‌ ஒளி போதுமானது. அது 
இருளிலும்‌ நம்மை நடத்திச்செல்லும்‌. மரண இருளில்‌ நடப்பதற்கும்‌, சத்தியத்திற்காக 
அஞ்சாமல்‌ செயல்படூவதற்கும்‌ அது போதுமானது. ஸ்தேவான்‌ கல்லெறியப்பட்டு கொலை 
செய்யப்பட்டபோது, அவனது தீபம்‌ அணைந்துவிட்டதைப்போல காணப்பட்டாலும்‌, அது 
மற்றொரு மனிதனை தீபமாக்கிவிட்டது. அவனது வஸ்திரத்தை காவல்‌ 
செய்துகொண்டிருந்த சவுல்‌ என்பவன்‌ பொல்லாதவன்‌; கிறிஸ்தவர்களை அழிக்கவேண்டும்‌ 
என்ற வைராக்கியத்துடன்‌ செயல்பட்டூக்கொண்டிருந்தவன்‌. படித்தவன்‌, அறிவாளி அத்துடன்‌ 
ஸ்தேவானைக்‌ கொல்வதற்கு அவனும்‌ சம்மதித்திருந்தான்‌. என்றாலும்‌, சவுலை தேவன்‌ 
தீபமாக்கினார்‌. நமக்குள்ளே தேவன்‌ வைத்திருக்கின்ற ஒளியை எதிரியோ, எந்த சக்தியோ, 
அரசாங்கமா அழிக்கமுடியாது, எந்த ஒரு மனிதனுக்கும்‌ அந்த ஒளியை அழிப்பதற்குச்‌ 
சக்தியில்லை. தேவனது அக்கினி அணைக்கமுடியாதது; ஏனெனில்‌, இது மனிதனால்‌ 
ஏற்றப்பட்ட அக்கினி அல்ல பரத்திலிருந்து பற்றவைக்கப்பட்ட அக்கினி. 


பீரோ என்னுமிடத்தில்‌ ஒரு நாள்‌ நான்‌ பிரசங்கித்துக்கொண்டிருந்தபோது, கூட்டத்தின்‌ முன்‌ 
பகுதியில்‌ ஒரு மனிதன்‌ துப்பாக்கியுடன்‌ அமர்ந்துகொண்டிருந்தான்‌. என்னைச்‌ சுடவேண்டும்‌ 
என்ற நோக்கத்தில்‌ அவன்‌ இருந்தபோது பிரசங்கத்தின்‌ இடையிலேயே தேவன்‌ அவனை 
அசைத்தார்‌. அவனது கையிலிருந்த துப்பாக்கி அவனையும்‌ அறியாமல்‌ கீழே விழுந்தது. 


எந்த மனிதனையும்‌ பிரகாசிப்பிக்கிற ஒளிமாத்திரமல்ல, அந்த ஒளி மற்றவர்களையும்‌ 
பற்றவைக்கவும்‌, எரியவைக்கவும்‌ வல்லமையுடையது. உலகத்தில்‌ மூன்றுவிதமான 
விசுவாசிகளின்‌ கூட்டத்தினர்‌ காணப்படுகின்றனர்‌. ஒரு கூட்டத்தினர்‌ தங்களை மாத்திரம்‌ 
காத்துக்கொண்டு எரிந்துகொண்டிருப்பவர்கள்‌. அடூத்த கூட்டத்தினர்‌ தங்களுடன்‌ 
மற்றவர்களையும்‌ எரியச்செய்கின்றவர்கள்‌. மற்றுமொரு கூட்டத்தினர்‌ மற்றவர்களுடன்‌ 
இணைந்தால்‌ மட்டுமே எரிகிறவர்கள்‌, தனிமையில்‌ எரிய பெலனற்றவர்கள்‌. 


நாம்‌ மாத்திரமல்ல கிறிஸ்துவுக்காய்‌ மற்றவர்களையும்‌ எரியச்செய்யும்‌ தீபங்களாய்‌ நாம்‌ 
மாறுவோமென்றால்‌ பவுலைப்போன்ற அநேக தீபங்களை ஏற்றி தேசத்தில்‌ ஒளிவீசச்செய்ய 
நம்மால்‌ கூடும்‌. தேவனுக்காகத்‌ தீபமாய்‌ நாம்‌ எரிந்து பிரகாசித்தால்‌, தேசம்‌ அசையும்‌ 
ஆத்துமாக்களின்‌ அறுவடை பெருகும்‌ நமது தீபம்‌ தேவனது இதயத்தை மகிழப்பண்ணும்‌. 


